﻿249. பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்டபோது, "அல்லாஹ்  ஓர் ஆற்றின் மூலம் உங்களைச் சோதிப்பான்; அதில் தமது ஒரு கையளவு (தண்ணீர் மட்டும்) அள்ளி அருந்துபரைத் தவிர, (அதிகமாக) அருந்துபவர் என்னைச் சார்ந்தவரல்லர்; அதைச் சுவைக்காதவர் என்னைச் சார்ந்தவர் ஆவார்" என்று (அவர்களிடம்) கூறினார். ஆனால், அவர்களில் சிலரைத் தவிர (மற்ற அனைவரும்) அதில் (அதிகமாக) அருந்தினர். பின்னர் அவரும் அவருடன் (சென்ற) நம்பிக்கை கொண்டோரும் அதைக் கடந்து சென்றபோது, "இன்று ஜாலூத் மற்றும் அவனுடைய படையினருடன் (போரிட) எங்களுக்கு வலிமை இல்லை" என்று கூறிவிட்டனர். (ஆனால்,) அல்லாஹ் வை நாம் நிச்சயமாகச் சந்திப்போம் என்று நம்பியோர், "எத்தனையோ சிறு கூட்டம் பெரும் கூட்டத்தை அல்லாஹ் வின் உதவியால் வென்றுள்ளது; அல்லாஹ்  பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான்" என்று கூறினர்.
---------------------------------------------------
இஸ்ரவேலர்களின் அரசர் தாலூத் தம் படையினருடன் போருக்குப் புறப்பட்டபோது, படையினருக்கு அவர் செய்த உபதேசம் குறித்தும், அவருக்குக் கட்டுப்பட்டுப் போருக்குச் சென்ற அவருடைய படையினர் குறித்தும் இந்த வசனத்தில் அல்லாஹ்  தெரிவிக்கின்றான். சுத்தீ (ரஹ் ) அவர்களின் கருத்துப்படி, அவருடைய படையினர் மொத்தம் எண்பதாயிரம் பேர் இருந்தனர். அல்லாஹ் வே அறிவான்.
தாலூத் தம் படையினரிடம் "அல்லாஹ்  ஓர் ஆற்றின் மூலம் உங்களைச் சோதிப்பான்" என்று கூறினார். இது ஜே?ர்டானுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே ஓடும் "ஷரீஆ" எனும் பிரபலமான ஆறாகும்.
"அதில் (அதிகமாக) அருந்துபவர் என்னைச் சார்ந்தவர்கள் அல்லர்". அதாவது அதிகமாக அருந்தியவர் இன்று இந்தப் பயணத்தில் என்னுடன் வரக்கூடாது. அதைச் சுவைக்காதவர் என்னைச் சார்ந்தவராவார்; தனது ஒரு கரத்தால் மட்டும் அள்ளிக் குடிப்பவரைத் தவிர. அப்படி ஒரு கையளவு நீரை அருந்தியவர்மீது குற்றமில்லை. (அவர் என்னுடன் வரலாம்.) இவ்வாறு அந்த அரசர் கூறினார்.

ஆற்றைக் கடந்தவர்கள் 
----------------------------------
ஆனால், அவர்களில் சிலரைத் தவிர மற்ற அனைவரும் அதில் அதிகமாகவே அருந்தினர். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: அந்த ஆற்றிலிருந்து ஒரு கையளவு மட்டும் தண்ணீர் அள்ளி அருந்தியவருக்குத் தாகம் தீர்ந்தது. (அதிகமாக) அருந்தியவருக்குத் தாகம் தீரவில்லை. அந்த ஆற்றில் எழுபத்தாறாயிரம் பேர் (அதிகமாகத் தண்ணீர்) அருந்தினர். இறுதியில் நான்காயிரம் பேர் மட்டுமே தாலூத்துடன் (ஆற்றைக் கடந்து) சென்றனர்.
பராஉ பின் ஆஸிப் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: அரசர் தாலூத்துடன் ஆற்றைக் கடந்துசென்ற அவருடைய தோழர்களின் எண்ணிக்கையைப் போன்றே பத்ருப் போரில் கலந்துகொண்ட முஹம்மத் (ஸல்) அவர்களின் தோழர்களும் முன்னூற்றுப் பத்துக்கும் அதிகமாக இருந்தனர் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். நம்பிக்கை கொண்டோர் மட்டுமே தாலூத்துடன் ஆற்றைக் கடந்துசென்றனர். இதை இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
"பின்னர் அவரும் அவருடன் (சென்ற) நம்பிக்கை கொண்டோரும் அதைக் கடந்து சென்றபோது, இன்று ஜாலூத் மற்றும் அவனுடைய படையினருடன் (போரிட) எங்களுக்கு வலிமை இல்லை என்று கூறிவிட்டனர்." 
அதாவது எதிரிகள் அதிக எண்ணிக்கையில் இருந்ததால் அவர்களுடன் போரிடாமல் பின்வாங்கிவிட்டனர்.
அப்போது அல்லாஹ் வின் வாக்குறுதி உண்மை என்று அறிந்த அவர்களின் அறிஞர்கள் பின்வாங்கிய மக்களைப் போருக்காக ஊக்கப்படுத்தினார்கள். வெற்றி என்பது அல்லாஹ்  அளிப்பதாகும்; அது எண்ணிக்கையைப் பொறுத்தது அல்ல.
ஆகவேதான், அந்த அறிஞர்கள் "எத்தனையோ சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்தை அல்லாஹ் வின் உதவியால் வென்றுள்ளது; பொறுமையாளர்களுடன் அல்லாஹ்  இருக்கின்றான்" என்று கூறினர்.
